Kerala Gazette No. 5 dated 4th February, 2014 . 
PART I 


Section iii 


GOVER 


கதைலம் 


MENT OF A 


KERALA 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல்- பி ) துறை 

அறிக்கை 


எண் 23460 / ச . இ . பி . 2 / 2012 / சட்ட 


ம் . திருவனந்தபுரம் , 


2013 ஏப்ரல் 26 
1935 வைசாகம் 6 . 


2013 ஏப்ரல் 25ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் 
பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . கெ . பத்மாகரன் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலாளர் . 


2013- ன் அவசரச்சட்ட 


ம் எண் 35 


2013 - ன் சென்னை இந்துசமய அறக்கட்டளை (திருத்த ) 

அவசரச்சட்டம் 
இந்தியக் குடியரசின் அறுபத்தி நான்காவது ஆண்டில் கேரள 
ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 

1951 - ன் சென்னை இந்துசமய அறக்கட்டளை சட்டத்தை மேலும் 
திருத்தம் செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் 


முகவுரை . - 2012 - ன் சென்னை இந்து சமய அறக்கட்டளை (திருத்த ) 
அவசரச்சட்டம் ( 2012 - ன் 59) 2012 நவம்பர் 9ஆம் தேதி கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டதாலும் ; 


2012 டிசம்பர் 10ஆம் தேதி தொடங்கி 2012 டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் 
மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையில் ஒரு 
சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 
2013 - ன் சென்னை இந்துசமய அறக்கட்டளை (திருத்த ) அவசரச்சட்டம் 
( 2013 - ன் 7 ) 2013 - ன் ஜனவரி 9ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர 
அறிக்கை செய்யப்பட்டதாலும் ; 

2013 பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கி 2013 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் 
மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையில் ஒரு 
சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 
2013 - ன் சென்னை இந்துசமய அறக்கட்டளை (திருத்த ) அவசரச்சட்டம் 
( 2013 - ன் 28 ) 2013 - ன் பிப்ரவரி 26ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர 
அறிக்கை செய்யப்பட்டதாலும் ; 

2013 மார்ச் 15ஆம் தேதி தொடங்கி 2013 ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் 
மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையில் ஒரு 
சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்தாவிடில் 
இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் , தாம் 
துரித நடவடிக்கை எடுக்கவேண்டிய சூழ்நிலை தற்போது உள்ளது என்று 
கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 

தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1)- ன்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- (1 ) இந்த அவசரச்சட்டம் 2013- ன் 
சென்னை இந்து சமய அறக்கட்டளை (திருத்த ) அவசரச் சட்டம் 
என்று அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2012 நவம்பர் 10 ஆம் தேதி அமலுக்கு வந்ததாக 
கருதப்படவேண்டும் . 


2 . 1951 - ன் XIXவது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல் . - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலத்தில் 1951 - ன் சென்னை இந்துசமய 
அறக்கட்டளை சட்டத்தில் ( 1951 - ன் XIXவது சென்னை சட்டம் ) (இதற்குப்பிறகு 
முதன்மைச் சட்டம் என்று அழைக்கப்படும் ) பிரிவு 3 முதல் 9 வரை 
குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு உட்பட்டு அமலில் இருக்கும் . 
3 . பிரிவு 7 - ல் திருத்தம் -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 7 - ல் , 

( எ ) துணைப்பிரிவு ( 3) - க்கு பதிலாக பின் வரும் துணைப்பிரிவு 
சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

“ ( 3 ) துணைப்பிரிவு (1 )- ல் , குறிப்பிடப்பட்டுள்ள வாரியத்தில் ஒன்பது 
இந்து உறுப்பினர்கள் உட்படுவதுடன் அவர்களில் ஒரு நபர் பெண் உறுப்பின 
ராக இருக்கவேண்டியதும் ஒரு நபர் ஆதிதிராவிடப்பிரிவினராக இருக்க 
வேண்டியதும் , ஒரு நபர் பழங்குடிப்பிரிவினராக இருக்க வேண்டியதுமாகும் . 

விளக்கம் . - இந்தப் பிரிவின் தேவைக்காக " ஆதி திராவிடர்கள் 
மற்றும் " பழங்குடியினர்கள் என்பதற்கு இந்திய அரசியலமைப்பின் 366வது 
விதித்தொகுப்பின் உட்பிரிவு ( 24 ) மற்றும் ( 25)- ல் முறையே அதற்கு வழங்கப் 
பட்டுள்ள அதே பொருள் இருக்கும் . 

( பி ) துணைப்பிரிவு (4)- க்கு பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப் 
படவேண்டும் , அதாவது: 

“ ( 4 ) துணைப்பிரிவு (3)- ல் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்பது உறுப்பினர் 
களில் பெண் உறுப்பினர் மற்றும் ஆதிதிராவிட பிரிவிலுள்ள உறுப்பினரும் , 
பழங்குடியினர் பிரிவிலுள்ள உறுப்பினரும் உட்பட ஏழு உறுப்பினர்களை 
அமைச்சரவையில் உள்ள இந்து உறுப்பினர்களால் பெயர் நியமனம் 
செய்யப்பட வேண்டியதும் மற்றுள்ள இரண்டு உறுப்பினர்களை பிரிவு 71 - ல் 
குறிப்பிடப்பட்டுள்ளபடி கேரள மாநில சட்டப்பேரவையில் உள்ள இந்து 
உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியதுமாகும் ”. 

4 . பிரிவு 7பி - யில் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 7பி - யல் 
உட்பிரிவு (iv ) - ல் “ ஐம்பது வருடங்கள் என்ற சொற்களுக்குப் பதிலாக 
" நாற்பத்தி ஐந்து வருடங்கள் என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 

5 . பிரிவு 7ஐ- யில் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 7ஐ - க்கு 
பதிலாக பின்வரும் பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

“ 7ஐ . வாரியத்தின் கடமைகள் . -- வாரியம் பின்வரும் பணிகள் மற்றும் 
கடமைகளை நிர்வாகம் செய்ய வேண்டியதாகும் , அதாவது : 

( i) இந்து சமய நிறுவனங்களின் போதுமான பராமரிப்பு மற்றும் 
மேம்பாட்டை உறுதிசெய்தல் ; 

( ii ) பக்தர்களுக்காக கோவில்களில் தேவையான வசதிகளை ஏற்படுத்து 
வதோடு அதை சரியான முறையில் பராமரிக்கவும் வேண்டும் ; 


( iii ) வட்டாரக்குழுவின் பணிகள் உட்பட , யார் நிர்வகிக்க 
வேண்டுமென்று வாரியம் அதிகாரம் வழங்கக்கூடிய அத்தகைய கடமைகளை 
வாரியத்தின் கீழ் உள்ள எல்லா பிரிவுகளையும் சுழற்சி முறையில் 
உறுப்பினர்களுக்கு பங்கிட்டு அளிக்கவேண்டும் . 

6 . பிரிவு 8டி - யை நீக்கம் செய்தல் . - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 8டி - யை 
நீக்கம் செய்யவேண்டும் . 
7 . பிரிவு 13- ல் திருத்தம் . - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 13- ல் , -- 

( எ ) துணைப்பிரிவு (1)- க்கு பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப் 
படவேண்டும் , அதாவது : 

" (1 ) ஒவ்வொரு வட்டாரக்குழுவிலும் , அரசால் நியமிக்கப்பட்ட 
ஏழு உறுப்பினர்கள் இருக்கவேண்டும் ” ; 

( பி ) துணைப்பிரிவு ( 2)-ல் , “ மூன்று வருடங்கள் என்ற சொற்களுக்குப் 
பதிலாக " இரண்டு வருடங்கள் என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

8 . பிரிவு 39- ல் திருத்தம். -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 39- ன் துணைப் 
பிரிவு (3) - ல் “ ஐந்து வருடங்கள் என்ற சொற்களுக்குப் பதிலாக " இரண்டு 
வருடங்கள் என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 

9 . வட்டாரக்குழு மற்றும் மரபு வழியல்லாத பொறுப்பாட்சியர்களின் 
தற்போதுள்ள உறுப்பினர்கள் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் . -- முதன்மைச் 
சட்டத்தில் என்னதான் அடங்கி இருந்தாலும், இந்த முதன்மைச்சட்டம் 
தொடங்கிய நாள் முதல் அலுவலில் உள்ள வட்டாரக்குழுவின் அவைத்தலைவரும் 
உறுப்பினர்களும் மற்றும் மரபு வழியல்லாத பொறுப்பாட்சியாளர்களும் 2012 - ன் 
சென்னை- இந்துசமய அறக்கட்டளை (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2012 - ன் 59 ) 
தொடங்கிய நாள் முதல் , அதது காரியம்போல , வட்டாரக்குழுவினுடைய 
அவைத்தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அல்லது மரபுவழியல்லாத 
பொறுப்பாட்சியர்களும் அலுவலில் இருந்து நீக்கப்படுவார்கள் . 

10 . இரத்தாதலும் காப்பும் . -- ( 1 ) 2013 - ன் சென்னை இந்து சமய 
அறக்கட்டளை (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2013 - ன் 28 ) இதனால் இரத்து 
செய்யப்படுகிறது . 

( 2 ) இவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற்குறிப்பிட்ட 
அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச்சட்டத்தின் 
அடிப்படையில் செய்த ஏதேனும் செயலோ மேற் கொண்ட ஏதேனும் 
நடவடிக்கையோ , இந்த அவசரச்சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் 
சட்டத்தின் அடிப்படையில் செய்ததாகவோ மேற் கொண்டதாகவோ 
கருதப்படவேண்டும் . 


நிகில் குமார் , 

ஆளுநர். 


